சுய முன்னேற்றம்‌ 
(Self - Development) 


- த.வினோத்‌ 




















மனிதனுக்குள்‌ மிகப்பெரிய சக்தி இருக்கிறது 
மனித உடல்‌ ஒரு சாதனம்‌. நம்முள்‌ இருக்கும்‌ 
மிகப்பெரிய சக்தியை நாம்‌ உணர்ந்து, அந்த ஆக்க 
சக்திகளை வெளிக்‌ கொணர வேண்டும்‌. 


ற உதயமூர்த்தி 




















முயற்சி திருவினையாக்கும்‌ 
முயன்றால முடியும்‌ 
முயன்றால்‌ "மட்டுமே" முடியும்‌. 


- லேனா தமிழ்வாணன்‌ 


வாருங்கள்‌ முயற்சி செய்வோம்‌ 


முழு மனதுடன...... 




















மனிதன்‌ தனது மனநிலைகளை மாற்றிக்‌ கொள்வதன்‌ மூலமாகத்‌ 
தனது வாழ்க்கையை மாற்றிக்‌ கொள்ளலாம்‌ என்பதே எனது 
தலைமுறையின்‌ மிகப்‌ பெரிய கண்டுபிடிப்பாகும்‌. 


- வில்லியம்‌ ஜேம்ஸ்‌ 
மன நல நிபுனர்‌ 
ஹார்வார்டு பல்கலைக்‌ 




















நேர்மறை மனப்பாங்குள்ள 
தன்னம்பிக்கை 
விடா முயற்சி 
* அறிவுக்‌ கூர்மை 


சாதிக்க விரும்புவது 


மாற்றத்தை வரவேற்பது முடியும்‌ 
முயற்சிப்போம்‌ 


எல்லாம்‌ என்‌ நேரம்‌ 
எல்லாம்‌ என்‌ தலைவிதி 





எல்லாம்‌ இது போதும்‌ 


நடப்பது நடக்கட்டும்‌ போ ! 








எதிர்முறை மனப்பாங்குள்ள மக்கள்‌ 


அதெல்லாம்‌ நமக்கு வேண்டாம்‌ 
இதெல்லாம்‌ நமக்கு ஒத்து வராது 


முடியாது 
வீண்‌ முயற்சி 

















ஒவ்வொரு மனிதனும்‌ இந்த உலகத்தையே மாற்ற 
வேண்டும்‌ என்று நினைக்கிறார்கள்‌: ஆனால்‌ 
ஒருவர்‌ கூட தங்களை மாற்றிக்‌ கொள்ள 
வேண்டுமென நினைப்பது இல்லை. 


- லியோ டால்ஸ்டாய்‌ 


றம்‌ என்பது மானிடத்‌ தத்துவம்‌, 
ரதிருகீக நான்‌ வனவிலங்கல்லன்‌ . 
- கவியரசு கண்ணதாசன்‌ 




















நாம்‌ மாற வேண்டும்‌ 


நாம்‌ மாறியே ஆக 


நாம்‌ கணடிப்பாக 
வேண்டும்‌ 








வேண்டும்‌ 


மாறியே ஆக 














எண்ணங்களை மேம்படுத்துங்கள்‌ 


வெள்ளத்‌ தனைய மலர்நீட்டம்‌ மாந்தர்தம்‌ 
உள்ளத்‌ தனையது உயர்வு 
- திருவள்ளுவர்‌ 


உயர்வான எண்ணங்கள்‌ 


| 


நேர்மறையான மனப்பாங்கு 


நல்ல நடத்தை 


சிறந்த செயல்பாடு 


சரியான முன்னேற்றம்‌ 




















தானே வகுத்த கட்டுப்பாட்டு நம்பிக்கையை தகர்த்தெறியுங்கள்‌ 


தீதும்‌ நன்றும்‌ பிறர்‌ தர வாரா 
நோதலும்‌ தனிதலும்‌ அவற்றோறன்ன 
- புறநானூறு 





௪ நான்‌ அவ்வளவாக படிக்காதவன்‌. 
௪ எனக்கு புத்திசாலித்தனம்‌ போதாது. 
எனக்கு திறமைக்‌ குறைவு. 
னக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. 
னக்கு போதுமான நேரம்‌ இல்லை. 
னக்கு யாரிடம்‌, எப்படி பேச வேண்டுமென்று தெரியவில்லை. 
னக்கும்‌ பொறுமைக்கும்‌ ரொம்ப தூரம்‌. 


ன்னை யாரும்‌ மதிப்பதில்லை. 


> எ அதிர்ஷ்டம்‌ இல்லாதவன்‌. 




















உற்சாகமே உயர்வு 


உற்சாகம்‌ இல்லாமல்‌ பெரிய காரியங்களை யாரும்‌ சாதிக்க 
முடியாது. 


- எமாசன்‌ 





சிலரிடம்‌ காணப்படும்‌ பதட்டம்‌, படபடப்பு, ஆர்பாட்டம்‌ ஆகியவற்றைச்‌ 
சுறுசுறுப்பு என்றோ, உற்சாகம்‌ என்றோ நினைத்து ஏமாந்து விடாதீர்கள்‌. 


உண்மையான உற்சாகத்தில்‌ ஆர்பாட்டமோ, படபடப்போ, பதட்டமோ 


இருக்காது. 
பிறகு எப்படி உற்சாகமாக இருப்பது ? 


இரவில்‌ ஆழ்ந்த உறக்கம்‌ (7 மணி நேரம்‌). 
சுறுசுறுப்பாக நாளைத்‌ தொடங்குவது (படபடப்பு, பதட்டம்‌ இல்லாமல்‌). 
நேர்மறையான எண்ணங்களுடன்‌ வேலையை செய்வது. 
நாள்‌ முழுவதும்‌ புத்துணர்ச்சியுடன்‌ இருப்பது. 

மகிழ்ச்சியுடன்‌ அன்றைய வேலையை முடிப்பது. 























தவறு 
தவறு செய்வது மனித இயல்பு 
- பொது மொழி 


நாம்‌ ஒரு தவறை செய்யும்‌ போது 


* அதை நியாயப்படுத்தக்‌ கூடாது. 
* அதை மறுக்கக்‌ கூடாது. 
* பிறரைக்‌ குற்றம்‌ சாட்டக்‌ கூடாது. 
* அதை மீண்டும்‌ செய்யக்‌ கூடாது. 


பிறகு என்னதான்‌ செய்ய வேண்டும்‌ ? 


ஒப்புக்‌ கொள்ளுங்கள்‌ 
மன்னிப்புக்‌ கோருங்கள்‌ 


| 


கற்றுக்‌ கொள்ளுங்கள்‌ 

















தேனீக்கள்‌ கொட்டும்‌ என்று அஞ்சி 
கொண்டேயிருந்தால்‌ என்றைக்கும்‌ உங்கள்‌ 
நாக்கால்‌ தேனின்‌ சுவையை உணரவே முடியாது. 


- பெயர்‌ தெரியாத நபர்‌ 


எதற்கும்‌ பிறரையே 
ஊனமுற்றவாகள்கூட விரும்பவ 




















முடிவெடுங்கள்‌ 


தன்னம்பிக்கையுடன்‌ (பயமின்றி) 
இட நம்பிக்கையுடன்‌ (சந்தேகமின்றி) 


முழு நம்பிக்கையுடன்‌ (தயக்கமி ன்றி ) 




















சிக்கல்‌ / சந்தர்ப்பம்‌ 


தீர்வுக்கான வழிகள்‌ (1,2,3,4,5,6) 
சிறந்த வழி 
முடிவு 
செயல்படுத்தல்‌ 


ஆய்வு 




















க்கோள்‌ - இலட்சியம்‌ - இலக்‌ 
இலக்கினை தெளிவாக முடிவு செய்ய 
வேண்டும்‌ 
இலக்குகள்‌ சாதிக்க கூடியதாக இருக்க 
வேண்டும்‌ 


இலக்குகள்‌ கால எல்லைக்குள்‌ இருக்க 
வேண்டும்‌ 


இலக்கினை அடைய முடியும்‌ என்ற 
நம்பிக்கை வேண்டும்‌ 
நோமறைச்‌ சிந்தனைகளை வளர்க்க 
வேண்டும்‌ 




















இது தான்‌ வேண்டும்‌ 
என்பதைத்‌ திட்டவட்டமாக 


செயல்பட வேண்டும்‌ 




















லக்குகளை நிர்ணயித்தல்‌ 


நீண்ட கால இலக்குகள்‌ - 5 
ஆண்டுகளுக்குள்‌ 


“இடைப்பட்ட கால இலக்குகள்‌ - 3 


ஆண்டுகளுக்குள்‌ 
குறுகிய கால இலக்குகள்‌ - 1 ஆண்டுக்குள்‌ 




















இலக்குகளை நிர்ணயித்தல்‌ 


1 ஆண்டு இலக்குகள்‌ 
5 இந்த மாதம்‌ ( 1-3 மாதம்‌ வரை, 3-6 
மாதம்‌ வரை, 6-12 மாதம்‌ வரை) 


இந்த வாரம்‌ 
இந்த நாள்‌ குறுகிய கால 
இந்த நிமிடம்‌ இலக்குகள்‌ நல்லதொரு 


பயனைத்‌ தரும்‌ 




















நேர உணர்வு 


இன்றே உங்களால்‌ செய்ய முடிந்ததை ஒருபோதும்‌ 
நாளை வரை தள்ளிப்‌ போடாதீர்கள்‌ 
- பென்ஜமின்‌ ஃப்ராங்க்ளின்‌ 

௪ நிர்வாகத்தின்‌ குறிக்கோளை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள்‌. 


* தினசரி பணிகளை திட்டமிட்டு, சரியான வரிசையில்‌ 
செயல்படுத்தவும்‌. 


சரியான நேரத்தில்‌ வேலையை தொடங்கவும்‌. 


தேவைக்கு அதிகமாக நேரம்‌ எடுத்துக்‌ கொள்ளக்கூடாது. 


தேவையில்லாத வேலைகளைத்‌ தவிர்க்கவும்‌. 
தள்ளிப்‌ போடும்‌ மனப்பான்மையை அகற்றவும்‌. 
அது அதற்கு ஓர்‌ இடம்‌. 
மற்றவர்கள்‌ நம்‌ நேரத்தை வீணாக்க அனுமதிக்கக்‌ கூடாது. 
மற்றவர்களின்‌ நேர விரயமும்‌ நம்மால்‌ தவிர்க்கப்பட வேண்டும்‌. 




















பேசும்‌ கலை 


எந்த இடத்தில்‌ எதைச்‌ சொல்ல வேண்டும்‌ என்பதில்‌ உள்ள தெளிவு 
எந்த இடத்தில்‌ எதைச்‌ சொல்லக்‌ கூடாது என்பதிலும்‌ இருக்க வேண்டும்‌ 


- சோம. வள்ளியப்பன்‌ 


தெளிவாக / புரியும்படி 
சுருக்கமாக 
தேவைப்படும்‌ நேரங்களில்‌ விளக்கமாக 
தேவையான விஷயங்களை மட்டுமே 

தேவையான நேரத்தில்‌ 

சமையத்தில்‌ உடனடியாக 
வேறு சில சமயங்களில்‌ கொஞ்சம்‌ பொறுத்து 


கவனமாக 


> 
> 
> 
> 
> 
7 
> 
> 
> 


சொற்களால்‌ சுடாமல்‌ 
- எனப்‌ பல்வேறு சந்தர்ப்பங்களில்‌ பல்வேறு 


விதமாக நாம்‌ பேச வேண்டும்‌. ன்‌ 




















கேட்கும்‌ / கவனிக்கும்‌ திறன்‌ 


ஒரு திறந்த இதயத்தின்‌ நம்பக்கூடிய 
ஒரே அறிகுறி திறந்த காதேயாகும்‌ 
- டேவிட்‌ ஆக்ஸ்பர்கர்‌ 
கண்‌, காது, மனம்‌ இவை மூன்றும்‌ ஒரு சேர கேட்கவும்‌. 
சொற்களை கவனமாக கேட்கவும்‌. 
பொறுமையுடன்‌ கேட்கவும்‌. 
கோபம்‌ / உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்‌ கூடாது. 
இடைமறித்து பேசக்‌ கூடாது. 


இவர்தானே ! இது என்ன பெரிய விஷயமா ! இவர்‌ 
என்னத்தை சொல்லப்‌ போகிறார்‌ ! என்கிற மெத்தனப்‌ 
போக்கு / அலட்சியம்‌ கூடாது. 


சரியாக கேட்காமல்‌ தவறாகப்‌ புரிந்து கொண்டு பதில்‌ 
அளிப்பதோ அல்லது வேலை செய்வதோ கூடாது. 








21 














தவிர்க்க வேண்டியவை 


மூடிய மனது 


பொறாமை 

சாக்கு போக்குகள்‌ 
அலுவலக அரசிய 
வம்பு பேசுவது 
பிரச்சினைகளை பெரிதாக்குவது 
மாற்றத்தை எதிர்ப்பது 

குழம்பி இருப்பது 
அறியாமை 


> 
> 
> 
7 
> 
7 
> 
7 
> 
> 


சகாக்களின்‌ கட்டாயத்திற்கு இணங்குவது. 




















நேர்‌ மறை மனப்பாங்கு, இலக்கு, காலம்‌ முடிவு, - 
இவைகள்‌ அனைத்தையும்‌ உணர்ந்து மிக 
இளவயதில்‌ சாதனைப்‌ படைத்தவர்களைப்‌ 
பாருங்கள்‌ 


% இந்திய சரிதிரத்தில்‌ இடம்‌ பெற்ற போது பகத்‌ 
சிங்‌ வயது 23 














% புத்தர்‌ ஞானம்‌ பெற அரண்மனையை விட்டு 


வெளியேறிய போது வயது 27 
“ஜான்சி ராணி லெட்சுமிபாய்‌ வெள்ளையனை 
எதிர்த்து வீரத்துடன்‌ போரிட்ட போது வயது 
25 
திருப்பூர்‌ குமரன்‌ வெள்ளையருக்கு எதிரான 
போரட்டத்தில்‌ ரத்தம்‌ சிந்திய போது வயது 26 


23 




















“அலெக்சாண்டர்‌ பாரசீகத்தின்‌ மீது 
படையடுத்த போது வயது 22 
சக்‌ நியூட்டன்‌ புவியீர்ப்பு விதியை 


ஸ்மாரகோ போலோ உலகப்‌ 
பயணத்தை தொடங்கிய போது 
வயது 17 




















ஸகிரகாம்பெல்‌ தொலைபேசியைக்‌ 
கண்டறிந்த போது வயது 29 
“பாஸ்கல்‌ கணக்கிடும்‌ கருவியைக்‌ 
கண்டுபிடித்த போது வயது 19 
கவிஞர்‌ ஷெல்லி புகழ்‌ பெற்ற ஆங்கிலக்‌ 
கவிதைகளை எழுதிய போது வயது 29 


ஈகுற்றாலீஸ்வரன்‌ கடலை நீந்திய போது 
வயது 11 
மாண்டலின்‌ சீனிவாசன்‌ புகழ்‌ பெற்ற 
போது வயது 15 




















ன்று, நாளை 


இன்றிருக்கும்‌ நான்‌ நேற்றிருந்த நான்‌ - ஐ விட 
அறிவு, எண்ணம்‌, படிப்பு, செயல்‌, திறமை, 


பழக்கம்‌... ஆயெ ஏதோ ஒன்றிலாவது, 


சிறிதளவாவது 
நான்‌ வேறு 
தேவையில்லை. 


முன்னேறி இருக்க வேண்டும்‌. 
யாரோடும்‌ போட்டியிடத்‌ 
நேற்றைய நானுடன்‌ இன்றைய 


நான்‌ போட்டியிட்டு முன்னேற வேண்டும்‌. 


நாளைய நான்‌ 


படியாவது முன்னேற வேண்டும்‌. 








இன்றைய நான்‌ - ஐ விட ஒரு 



































